ஆதிசங்கர பகவத்‌ பாதாள்‌ அருளிய | 


8 


த 


| (தமிழாக்கத்துடன்‌) 


திருச்செந்தூர்‌ முருகன்‌ 


முருகன்‌ அழுயார்களுக்கு சமர்ப்பணம்‌ 


ற 


டு 


1௦, 


பகத்‌ 


13. 


1 கிழ 


1௮. 


தியான ஸ்லோகங்கள்‌ 


சுக்லாம்‌ பரதரம்‌ விஷ்னுறும்‌ சசிவர்ணம்‌ சதுர்ப்புஜம்‌ 
ப்ரஸன்ன வதனம்‌ த்யாயேத்‌ ஸர்வ விக்னோப சாந்தயே. 
கஜானனம்‌ பூத கணாதி ஸேவிதம்‌ 

கபித்த ஜம்பூபல மார பக்ஷிதம்‌ 

உமாசுதம்‌ ஸோக விநாச காரணம்‌ 

நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம்‌. 

குரவே ஸர்வ லோகானம்‌ பிஷ்‌ஜே பவரோகிணாம்‌ 
நிதயே ஸர்வ வித்யானாம்‌ ஸ்ரீ தக்டிணாமூர்த்தயே நம: 
குருப்ரும்மா குருவிஷ்ணாு குருதேவோ மஹேஸ்ர: 
குருசாக்ஷாத்‌ பரம்‌ ப்ரும்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம: 
மயூராதி ரூடம்‌ மஹாவாக்யகூடம்‌ 

மணோஹாரிதேஹம்‌ மகச்சித்த கேஹம்‌, 

மஹீதேவ தேவம்‌, மஹாதேவ பாவம்‌ 

மஹா தேவ பாலம்‌ பஜே லோக பாலம்‌. 

ஸரஸ்வதி நமஸ்துப்யம்‌ வரதே காம ரூபிணீம்‌ 
வித்யாரம்பம்‌ கரிஷ்யாமி சித்தர்‌ பவதுமே ஸதா 

வசுதேவ சுதம்‌ தேவம்‌ கம்ஸ சானுூர மர்த்தனம்‌ 

தேவகீ பரமானந்தம்‌ க்ருஷ்ணம்‌ வந்தே ஜகத்குரும்‌. 
நமஸ்தேஸ்து மஹாமாயே ஸ்ரீபிடே எருரபூஜிதே 
சங்கசக்ர ககாஹஸ்தே மஹாலக்ஷ்மி நமோஸ்துதே. 
சிவம்‌ சிவகரம்‌ சாந்தம்‌ சிவாத்மானம்‌ சிவாத்பவம்‌ 
சிவமார்க்க ப்ரணோத்தாரம்‌ ப்ரணதோஸ்மி சதாசிவோம்‌ 
ஸர்வ மங்கள மாங்கல்யே சி8ே ஸர்வார்த்த ஸாதகே 
சரண்யே த்ரயம்‌ பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. 
பூதநாத ஸதானந்தா ஸர்வ பூத தயாபரா 

ரக்ஷரக்ஷ மஹா பாஹோ சாஸ்த்ரே துப்யம்‌ நமோ நம: 


. ரஞூனானந்தமயம்‌ தேவம்‌ நிர்மல ஸ்வடிகாக்ருதிம்‌ 


ஆதாரம்‌ ஸர்வவித்யானாம்‌ ஸ்ரீ ஹயக்ரீவ முபாஸ்மஹே. 
சதாசிவ சமாரம்பாம்‌ சங்கராசார்ய மத்யமாம்‌ 
அஸ்மதாசார்ய பர்யந்தாம்‌ வந்தே குரு பரம்பராம்‌. 
ஸ்ருதி ஸ்ம்ருதி புராணானாம்‌ ஆலயம்‌ கருணாலயம்‌ 
நமாமி பகவத்‌ பாத சங்கரம்‌ லோக சங்கரம்‌. 

பூஜ்யாய ராகவேந்த்ராய ஸத்ய தர்ம ரதாயச 

பஜதாம்‌ கல்ப வ்ருஷாய நமதாம்‌ காமதேனவே. 


உ 


யமாநீ கணேச பஞ்சரத்னம்‌ 


முதா கராத்த மோதகம்‌ ஸதா விமுக்தி ஸாதகம்‌ 
கலாதராவ தம்ஸகம்‌ விலாஸி லோக ரக்ஷகம்‌ | 
அநாயகைக நாயகம்‌ விநாசிதேப தைத்யகம்‌ 

நதாசுபாசு நாசகம்‌ நமாமி தம்‌ விநாயகம்‌ | 1 


நதேதராதி பீகரம்‌ நவோதி தார்க்க பாஸ்வரம்‌ 

நமத்‌ ஸுராரி நிர்ஜ்ஜரம்‌ நதாதிகாப துத்தரம்‌ | 
ஸுரேச்வரம்‌ நிதீசவரம்‌ கஜேச்வரம்‌ கணேச்வரம்‌ 
மஹேச்வரம்‌ தமாச்ரயே பராத்பரம்‌ நிரந்தரம்‌ | ஐ 


ஸமஸ்த லோகசங்கரம்‌ நிரஸ்ததைத்ய குஞ்ஜரம்‌ 
தரேதரோதரம்‌ வரம்‌ வரேபவக்த்ர மக்ஷரம்‌ | 

கருபாகரம்‌ க்ஷமாகரம்‌ முதாகரம்‌ யசஸ்கரம்‌ 

மனஸ்கரம்‌ நமஸ்கருதாம்‌ நமஸ்கரோமி பாஸ்வரம்‌ | 33 


அகிஞ்சனார்த்தி மார்ஜனம்‌ சிரந்தனோக்தி பாஜனம்‌ 
புராரி பூர்வ நந்தனம்‌ ஸுராரி கர்வ சர்வணம்‌ | 

ப்ரபஞ்ச நாச பீஷணம்‌ தனஞ்ஜயாதி பூஷணம்‌ 
கபோலதான வாரணம்‌ பஜே புராண வாரணம்‌ | 7 | 


நிதாந்த காந்தி தந்தகாந்தி மந்தகாந்தி காத்மஜம்‌ 
அசிந்தயரூப மந்த ஹீன மந்தராய கருந்தனம்‌ | 
ஹ்ருதந்தரே நிரந்தரம்‌ வஸந்த மேவ யோகிநாம்‌ 
தமேகதந்த மேவ தம்‌ விசிந்தயாமி ஸந்ததம்‌ | 5 


மஹா கணேச பஞ்சரத்ன மாதரேணேயோன்வஹம்‌ 
ப்ரஜல்பதி ப்ரபாதகே ஹ்ருதி ஸ்மரன்‌ கணேச்வரம்‌ | 
அரோகதாம்‌ அதோஷதாம்‌ ஸுஸாஹிதீம்‌ எருபுத்ரதாம்‌ 
ஸமாஹிதாயுரஷ்ட பூதி மப்யுபைதி ஸோசிராத்‌ | 


சூதிசங்கா பகவக்‌ பாதான்‌ அருளிய 

“மாந்‌ சுப்ரஹ்மண்ய புலங்கம்‌' 
ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்‌ பாதர்‌, ஒரு ஸமயத்தில்‌ கோகர்ண க்ஷேத்ரத்தில்‌ 
இருக்கும்பொழுது, குன்ம நோய்‌ உபாதையை ஸஹிக்கமுடியாமல்‌, 
மிகவும்மனவருத்தத்தை அடைந்தார்கள்‌. அங்கு ஓர்‌இரவு உறங்கும்போது 
கோகர்ணேஸ்வரர்‌ என்ற பரமேஸ்வரன்‌ வ்ருஷபாரூடராக ஸ்வப்னகத்தில்‌ 
தர்ஸனம்‌ கொடுத்து, 'டுரீ ஜயந்திபுரம்‌' (திருச்செந்தூர்‌) என்ற ஸ்தலத்தில்‌ 
சூரபத்மனை வதம்‌ செய்துவிட்டு, ஜயத்துடன்‌ என்‌ இரண்டாவது 
குமாரனான ஷண்முகன்‌ விளங்கி வருகிறான்‌. அந்த க்ஷேத்ரம்‌ 
சென்று, ஷண்முகனணை தர்ஸனம்‌ செய்தால்‌ இந்த ரோகமானது 
அடியோடு நிவர்த்தியாகிவிடும்‌' என்று சொல்லிவிட்டு, விபூதி 
ப்ரலாதத்தை ஆசார்யாளுடைய கையில்‌ கொடுத்தார்‌. அதை 
வாங்கித்‌ தனது சிரஸ்‌, நெற்றி முதலான சரீர ப்ரதேசத்தில்‌ தாரணம்‌ 
செய்துகொண்டு, விழித்துக்‌ கொண்டார்‌. 
உடன்‌ காலையில்‌, யோக மஹிமையால்‌, ஆகாச மார்க்கமாக 
திருச்செந்தூர்‌ வந்து சேர்ந்து, ஷண்முகனை தர்ஸனம்‌ செய்யும்‌ 
காலத்தில்‌, பகவானுடைய பாதாரவிந்தக்தில்‌ ஸர்ப்பராஜன்‌ 
ஆதிஸேஷன்‌ பூஜை செய்து வருவதை ப்ரத்யக்ஷமாக தர்ஸனம்‌ செய்த 
காரணத்தால்‌, ஸர்ப்பம்‌ என்ற அர்த்தத்தைப்‌ பிரகாசிக்கக்‌ கூடிய 
புஜங்கம்‌ என்ற பதத்தைத்‌ தன்னுடைய ஸ்துதியில்‌ முத்ரையாக வைத்து, 
புஜங்க வருத்தத்தாலேயே (பாம்பு நெளிவதைப்‌ போன்ற பாங்கு), 
ஷண்முகனை ஆதி ஸங்கர பகவத்‌ பாதாள்‌ ஸ்தோத்ரம்‌ செய்கிறார்கள்‌. 
இந்த 'ஸுப்ரஹ்மண்ய புஜங்க' ஸ்துதியானது, தீராத வியாதிகளையும்‌, 
ஒரே ஆவர்த்தி பாராயணம்‌ செய்த மாத்ரத்தில்‌, போக்கக்கூடியது, 
பூத, ப்ரேத, பிசாச உபாதைகள்‌ இந்த ஸ்தோத்ரத்தைப்‌ பாராயணம்‌ 
செய்கிறவர்களின்‌ அருகிலேயே அணுகாது. இந்த ஸ்துதியினால்‌ 
குஷ்டம்‌, குன்ம ரோகம்‌, க்ஷய ரோகம்‌, வலிப்பு, இழுப்பு முதலான 
வியாதிகளெல்லாம்‌ பறந்து போய்விடும்‌. பன்னீர்‌ மரத்தின்‌ இலையில்‌ 
பஸ்மாவை (விபூதியை) வைத்துக்‌ கொண்டு, ஷண்முகனை 
மனமுருக த்யானம்‌ செய்து கொண்டு, இந்த புஜங்க ஸ்தோத்ரத்தை 
ஒரு தடவை பாராயணம்‌ செய்துவிட்டு, அந்த விபூதியை தாரணம்‌ 
செய்துகொள்வதால்‌, ஸகல விதமான பீடைகளும்‌ அடியோடு 
தொலைந்துவிடும்‌. 


... நன்றி, “சாஸ்திர ரத்னாகரம்‌ தேதியூர்‌ ப்ருஹ்ம ப்ரீ ஸுப்ரஹ்மண்ய 
சாஸ்திரிகள்‌ (1946ம்‌ வருடம்‌ எழுதியது) 
புரீ காமகோடி பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ ப்ரீ சந்திரஸேகரேந்திர ஸரஸ்வதி 
ஸ்வாமிகளும்‌, இந்த ஸுப்ரஹ்மண்ய புஜங்கத்தைப்‌ பாராயணம்‌ 
செய்வதால்‌ உடல்‌ மற்றும்‌ மன நோய்கள்‌ நீங்கும்‌ என்று அருளுரையாகச்‌ 
சொல்லியுள்ளார்கள்‌. 
புரீ ஷண்முகனின்‌ பரமானுக்ரஹத்தால்‌, சுப்ரஹ்மண்ய புஜங்கத்தின்‌ 
தமிழாக்கத்தை, 'வரகவி ஸ்ரீ யு.எம்‌. நடராஜ சர்மா' அவர்கள்‌, பக்திப்‌ 
பரவசத்தில்‌ ஊறிய பாடல்களாக இயற்றியுள்ளார்‌. வாரியார்‌ அவர்களால்‌ 
பரிசீலனை செய்யப்பட்ட இந்தத்‌ தமிழாக்கம்‌ பாராயணத்துக்கு உகந்தது. 
ஆதிஸங்கரர்‌ அனுக்ரஹித்துள்ள மூல நூலான “ஸுப்ரஹ்மண்ய புஜங்க 
ஸ்தோத்ரத்தைத்‌ தமிழ்‌ எழுத்துக்களிலும்‌, வரகவி ஸ்ரீ.யு.எம்‌. நடராஜ 
ஸர்மா அவர்களால்‌ பாடல்‌ வடிவில்‌ எழுதப்பட்ட அதன்‌ தமிழாக்கத்தையும்‌ 
செந்திலாண்டவன்‌ அருளால்‌ கொடுத்துள்ளோம்‌. 
பக்தி ஸ்ரத்தையுடன்‌ பாராயணம்‌ செய்யும்‌ அன்பர்கள்‌ அனைவரும்‌, 
'நோயற்ற வாழ்வும்‌, குறைவற்ற செல்வமும்‌, மனநிம்மதியும்‌, ஸந்தோஷமும்‌ 
பெறவேண்டும்‌ என்று முருகனைப்‌ பிரார்த்திக்கிறோம்‌. 
%%% 

ஆநுபூதி : (மனதில்‌ நிறைந்த முருகண்‌) 
உருவாய்‌, அருவாய்‌, உளதாய்‌, இலதாய்‌ 
மருவாய்‌, மலராய்‌, மணியாய்‌, ஒளியாய்‌ 
கருவாய்‌, உயிராய்‌, கதியாய்‌, விதியாய்‌, 
குருவாய்‌, வருவாய்‌, அருள்வாய்‌ குஹனே 


கண்‌ கண்ட தெய்வம்‌ கந்தன்‌ 
சேந்தனை, கந்தனை, செங்கோட்டு வெற்பனை 
செஞ்சுடர்‌ வேல்‌ வேந்தனை, செந்தமிழ்‌ நூல்‌ விரிக்தோனை 
விளங்கு வள்ளி காந்தனை கந்தக்‌ கடம்பனை கார்மயில்‌ வாகனனை 
சாந்துணைப்‌ போதும்‌ மறவாதவற்கு ஒரு தாழ்வும்‌ இல்லையே 


நாள்‌ என்‌ செயும்‌, வினைகான்‌ என்‌ செயும்‌ - எனை நாடி வந்த 
கோள்‌ என்‌ செயும்‌, கொடுங்கூற்று என்‌ செயும்‌ - குமரேசர்‌ இரு 
தாளும்‌, சிலம்பும்‌ சதங்கையும்‌, தண்டையும்‌, ஷண்முகமும்‌ 
தோளும்‌, கடம்பும்‌, எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. 


3 


உ 
ஓம்‌ ஸரவணபவ ஓம்‌ 
ஆதிசங்கரர்‌ அருளிச்‌ செய்த 
“ஸுப்ரஹ்மண்ய புலங்கம்‌' ஸ்தோத்ரம்‌ 


ஸதா பால ரூபாபி விக்னாத்ரி ஹந்த்ரீ 
மஹாதந்தி வக்த்ராபி பஞ்சாஸ்ய மான்யா 
விதீந்த்ராதி ம்ருக்யா கணேஸாபிதா மே 
விதத்தாம்‌ ஸ்ரியம்‌ காபி கல்யாணமூர்த்தி: 


ந ஜானாமி ஸப்தம்‌ ந ஜானாமி சார்த்தம்‌ 
ந ஜானாமி பத்யம்‌ ந ஜானாமி கத்யம்‌ 
சிதேகா ஷடஸ்யா ஹ்ருதி த்யோததே மே 
முகான்னிஸ்ஸரந்தே கிரஸ்சாபி சித்ரம்‌ 


மயூராதிரூடம்‌ மஹாவாக்யகூடம்‌ 
மனோஹாரிதேஹம்‌ மஹச்சித்த கேஹம்‌ 
மஹீதேவதேவம்‌ மஹாவேதபாவம்‌ 
மஹாவேதபாலம்‌ பஜே லோகபாலம்‌ 


யதா ஸன்னிதானம்‌ கதா மானவா மே 
பவாம்போதி பாரம்‌ கதாஸ்தே ததைவ 
இதி வ்யஞ்ஜயன்‌ ஈிந்து தீரேய ஆஸ்தே 
தமீடே பவித்ரம்‌ பராஸக்தி புத்ரம்‌. 


யதாப்தேஸ்தரங்கா லயம்‌ யாந்தி துங்கா: 
ததைவாபத: ஸன்னிதெள ஸேவதாம்‌ மே 
இதீவோர்மி பங்க்தீர்‌: ந்ரூணாம்‌ தர்ஸயந்தம்‌ 
ஸதா பாவயே ஹ்ருத்‌ ஸரோஜே குஹம்‌ தம்‌. 


உ 
ஓம்‌ ஸரவணபவ ஓம்‌ 

ஆதிசங்கரர்‌ அருளிச்‌ எசய்த, 
“ஸுப்ரஹ்மண்ய புலங்க' ஸ்தோத்ரத்தின்‌ தமிழாக்கம்‌ 
1. விக்கோஸ்வர ஷூராதனம்‌ 
காலமெல்லாம்‌ பாலனவன்‌ கணேசன்‌ திருவுடையோன்‌ 
சூலமொடு ஐம்முகத்தோன்‌ அரனோடு நான்முகனும்‌ 
சீலமிகும்‌ திருமாலும்‌ தேடிவரும்‌ கரிமுகக்தோன்‌ 
மூலவினை மலைநீக்கி முழுச்‌ செல்வம்‌ அருள்‌ புரிவான்‌. 


2. மஹா பாண்டித்யத்தை கடைய ஹேது: 

கவியறியேன்‌ வச௫னமோ கண்டறியேன்‌: என்‌ 
செவியநியாதொலியெதையும்‌ செப்பியுமறியேன்‌ - பொருள்‌ 
புவி புகழும்‌ ஆறுமுகா: உன்‌ புனிதமுகம்‌ நோக்குங்கால்‌ 
தெவிட்டாத தேன்‌ தமிழ்ச்சொல்‌ தெளிந்து வரும்‌ நெஞ்சிருந்து 


3. வேதார்த்தங்களின்‌ லக்ழையம்‌: 
உலகமெல்லாம்‌ காக்கும்‌ கந்தா, உளம்‌ மகிழும்‌ ஒளிஉருவே 
நலமுடை சான்றோர்‌ நெஞ்சில்‌ நாளெல்லாம்‌ வாழும்‌ தேவே 
பலர்‌ போற்றும்‌ சிவன்‌ மைந்தா, பக்தி மிகும்‌ அந்தணர்தம்‌ 
குலதேவா; வேதத்தின்‌ தத்துவமே, 

கோலமயில்‌ வாகனனே - பணிகின்றேன்‌. 


4. உபாஸனா மஹிமை : 

செந்திற்‌ கடலுடையோன்‌ சேவடி துணையென்றே 
வந்தவர்தம்‌ பிறவியென்னும்‌ வரையில்லாக்‌ கடலினையே 
கந்தன்‌ திருவருளால்‌ கடந்திடுவர்‌ - பராசக்தி 

மைந்தன்‌ பதம்‌ பணிவோம்‌; மால்மருகன்‌ சொன்னபடி 


கிரெள மன்னிவாஸே நராயே (அ?திரூடா: 
ததா பர்வதே ராஜதே தே (அ9திரூடா: 

இதீவ ப்ருவன்‌ கந்த ஸைலாதிரூட: 

ஸு தேவோ முதே மே ஸதா ஷண்முகா(அஸ்து 


மஹாம்போதிதீரே மஹாபாப சோரே 
மூனீந்த்ரானுகூலே ஸுகந்தாக்ய ஸைலே 
குஹாயாம்‌ வஸந்தம்‌ ஸ்வபாஸா லஸந்தம்‌ 
ஜனார்த்திம்‌ ஹரந்தம்‌ ஸ்ரயாமோ குஹம்‌ தம்‌ 


லஸக்‌ ஸ்வர்ணகேஹே ந்ருணாம்‌ காமதோஹே 
ஸுமஸ்தோம ஸஞ்சன்ன மாணிக்ய மஞ்சே 
ஸமுத்யத்‌ ஸஹஸ்ரார்க துல்யப்ரகாஸம்‌ 

ஸதா பாவயே கார்த்திகேயம்‌ ஸுரேஸம்‌. 


ரணத்தம்ஸகே(௮) மஞ்ஜூளே(அ2த்யந்த ஸோணே 
மனோஹாரி லாவண்ய மீயூஷபூர்ணே 

மன; ஷட்பதோ மே பவக்லேஸ தப்த: 

ஸதா மோததாம்‌ ஸ்கந்த தே பாதபத்மே. 


ஸுவர்ணாப திவ்யாம்பரைர்‌ பாஸமானாம்‌ 
க்வணத கிங்கிணீ மேகலா ஸோபமானாம்‌ 
லஸத்தேம பட்டேன வித்யோதமானாம்‌ 
கடிம்‌ பாவயே ஸ்கந்த தே தீப்யமானாம்‌ 


புலிந்தேஸ கன்யா கனாபோக துங்க 
ஸ்கனாலிங்கனா ஸக்த காஸ்மீர்‌ ராகம்‌ 
நமஸ்யாம்யஹம்‌ தாரகாரே தவோர: 
ஸ்வபக்தாவனே ஸர்வதா ஸானுராகம்‌. 


1௦. 


டவல்‌ 


த. ஸகல வ்யாதி நிவ்ருத்தி 

ஒங்கி உயர்ந்தடிக்கும்‌ ஒய்யாரக்‌ கடலலையும்‌ 
ஆங்கென்‌ அடிபணிந்து அமர்ந்திடுமாம்‌ விந்தைபோல 
ஏங்கும்‌ கவலையோடு என்‌ முன்னே வந்திட்டால்‌ 
நீங்கும்‌ தீங்கென்பான்‌ நெஞ்சிலுறைச்‌ செந்தூரான்‌ 


6. ஷடக்ஷர்‌ீ மஹிமை: 

எந்தன்‌ மலை வந்தவர்கள்‌, எந்தைமலை போனவர்கள்‌ 
கந்தமலை வந்தவர்கள்‌ கைலைக்கு வந்தோமென்பார்‌ 
சிந்தும்‌ ஒளி மதிமுகத்தோன்‌ செந்திலுறை ஆறுமுகம்‌ 
செந்தாமரை மலரொக்கும்‌ சேவடிகள்தாம்‌ வாழ்க. 


7. குஹ தர்சனத்தால்‌ பரம ரூரோக்யம்‌: 

எத்தனையோ பாவமெல்லாம்‌ எளிதினிலே போக்கவல்ல 
சித்தர்‌ வாழ்‌ கந்தமலை; சீரலைவாய்‌ ஓரத்தினில்‌ 
புத்தொளியாய்‌ குகையினிலே புனித குகன்‌ வீற்றுள்ளான்‌ 
புத்துயிராய்‌ விளங்குமவன்‌ பொன்னடிகள்‌ போற்றிடுவோம்‌. 


5. பள்ளியறையின்‌ வர்ணனை : 

மாணிக்கக்‌ கட்டிலென்ன மாசறு பொற்‌ கோயிலென்ன 
நாணக கண்டிடலாம்‌ நாற்கோடி ரவி ஒளியும்‌ 

வானத்து தேவதேவன்‌ வரம்‌ வேண்டத்‌ தான்‌ தருவான்‌ 
காணக்‌ கண்‌ குளிரும்‌ கார்த்திகேயன்‌ தாள்‌ பணிவோம்‌. 


9. பாதாரவிந்த மஹிமை: 

சென்னிறப்‌ பாதமலர்‌, சிந்தும்‌ தேனமுத மலர்‌ 
மின்னலொளிப்‌ பாதசரம்‌ இன்பமயமாக்கும்‌ - மனம்‌ 

உன்‌ நினைவில்‌ நினைவாக உலவிவரும்‌ வண்டெனவே 
என்னிதயம்‌ இருந்தங்கே எப்போதும்‌ களித்திடுமே. 


விதெள க்லுப்த தண்டான்‌ ஸ்வலீலா த்ருதாண்டான்‌ 
நிரஸ்தேப ஸூண்டான்‌ த்விஷத்கால தண்டான்‌ 
ஹதேந்த்ராரி ஷண்டான்‌ ஜகத்ராண ஸெளண்டான்‌ 
ஸதா தே ப்ரசண்டான்‌ ஸ்ரயே பாஹூ தண்டான்‌. 


ஸதா ஸாரதா: ஷண்ம்ருகாங்கா: யதி ஸ்யு: 
ஸமுத்யந்த ஏவ ஸ்திதாஸ்சேத்‌ ஸமந்தாத்‌ 
ஸதா பூர்ணபிம்பா: கலங்கைஸ்ச ஹீனா: 
ததா த்வன்முகானாம்‌ ப்ருவே ஸ்கந்த ஸாம்யம்‌. 


ஸ்புரன்‌ மந்தஹாஸை: ஸஹம்ஸானி ஸஞ்சத்‌ 
கடாக்ஷாவலீப்ருங்க ஸங்கோஜ்வலானி 
ஸூதாஸ்யந்தி பிம்பா தாரணீஸ ஸூனோ 
தவாலோகயே ஷண்முகாம்‌ போருஹாணி 


விஸாலேஷூ கர்ணாந்த தீர்கேஷ்வஜஸ்ரம்‌ 
தயா ஸ்யந்திஷூ த்வாதஸஸ்‌ வீக்ஷ்ணேஷு 
மயீஷத்‌ கடாக்ஷ: ஸக்ருத்‌ பாதிதஸ்சேத்‌ 
பவத்‌ தே தயாஸீல்‌ கா நாம ஹானி: 


ஸுதாங்கோத்பவோ மே(அ2ஸி ஜீவேதி ஷட்தா 
ஜபன்‌ மந்த்ரமீஸோ முதா ஜிக்ரதே யான்‌ 
ஜகத்பார ப்ருத்ப்யோ ஜகன்னாத தேப்ய: 
கிரீடோஜ்ஜ்வலேப்யோ நமோ மஸ்தகேப்ய: 


ஸ்புரத்‌ ரத்ன கேயூர ஹாராபிராம: 
சலத்குண்டல ஸ்ரீலஸத்கண்டபாக: 
கடெள பீதவாஸா: கரே சாரு ஸக்தி: 
புரஸ்தான்‌ மமாஸ்தாம்‌ புரோரேஸ்தனூஜ: 


14. 


13. 


1. 


1. 


ட்க 


10. இடை ப்ரதேச வர்ணனை: 

தங்கமய ஒளிவீசும்‌ தகதகக்கும்‌ பட்டாடை 

அங்க அசைவினிலே அரைஞாணும்‌, ஐட்டியாணம்‌ 
கிண்கிணிக்கும்‌ சலங்கை ஒலி கிறங்கவைக்கும்‌ இடுப்பழகும்‌ 
எங்கும்‌ ஒளிவடிவாம்‌ எழில்‌ முருகன்‌ நாம்‌ பணிவோம்‌. 


11. வக்ஷஸ்தல வர்ணனை: 

மங்கை குறவள்ளிகனை மால்மருகன்‌ அணைத்ததுமே 
கொங்கையழகிட்ட குங்குமமும்‌ மாற்புறைந்தே 

அங்கும்‌ செவ்வொளி வீச அன்பர்கமை ஆட்கொள்வான்‌ 
தங்கநிற மார்புடையோன்‌ தாரகனைக்‌ கொன்றவனாம்‌. 


12. கராவலம்பம்‌ : 

சூரபத்மனைக்‌ கொன்றே அசுரர்‌ பகை தான்வென்றே 
தூர எமனை ஒட்டித்‌ துண்டித்த யானை தந்தம்‌ 
பாருலகம்‌ படைத்தவனைப்‌ பணியவைத்த வேலவனை 


சேரும்‌ உயிர்‌ காக்கச்‌ செந்தூரான்‌ கரம்‌ துணையே. 


13. நிருபமான ஆறுமுகங்கள்‌ : 

பனிக்காலச்‌ சந்திரனும்‌ பருவமெல்லாம்‌ நிறைந்தாலோ 
தனித்தாறு முழுமதியின்‌ தண்ணொளிபோல்‌ ஆறுமுகம்‌ 
தனக்குள்ளே மாசுற்றும்‌ தரணியிலே தோணும்‌ மதி 
கனிக்காக வலம்‌ வந்த கந்தனுக்கு நிகராமோ! 


13. மூகாரவிந்த வர்ணனை 

அன்னப்‌ பறவைகளோ: ஆறுமுகா உன்‌ புன்சிரிப்பு 
இன்னமுத இதழழகால்‌ இன்சொற்கள்‌ தாம்வருமே 
வண்ண மலர்த்‌ தாமரையில்‌ வண்டுலவும்‌ விழியழகை 
என்ன சொல்ல, சிவபாலா; எழில்‌ தாமரைமுகனே. 


இஹாயாஹி வத்ஸேதி ஹஸ்தான்‌ ப்ரஸார்யா 
ஹ்வயக்‌ யாதராச்சங்கரே மாதுரங்காத்‌ 
ஸமுத்பத்ய தாதம்‌ ஸ்ரயந்தம்‌ குமாரம்‌ 
ஹராஸ்லிஷ்ட காத்ரம்‌ பஜே பால மூர்த்திம்‌. 


குமாரேஸ ஸூனோ! குஹ! ஸ்கந்த! ஸேனா 
பதே! ஸக்திபாணே! மயூராதிரூட! 
புலிந்தாத்மஜா காந்த! பக்தார்திஹாரின்‌ ! 
ப்ரபோ! தாரகாரே ! ஸதா ரக்ஷ மாம்‌ த்வம்‌. 


ப்ரஸாந்தேந்த்ரியே நஷ்ட ஸம்க்ஜளே விசேஷ்டே 
கபோத்காரி வக்த்ரே பயோத்கம்பி காத்ரே 
ப்ரயாணோன்முகே மய்யநாதே ததானீம்‌ 
த்ருதம்‌ மே தயாளோ பவாக்ரே குஹ த்வம்‌. 


க்ருதாந்தஸ்ய தூதேஷூ சண்டேஷூ கோபாத்‌ 
தஹச்சிந்தி பிந்திதி மாம்‌ தர்ஜயத்சபூ 
மயூரம்‌ ஸமாருஹ்ய மா பைரிதி தவம்‌ 
புரஃஸக்கிபாணிர்‌ மமாயாஹி ஸீகரம்‌. 


ப்ரணம்யாஸக்ருத்‌ பாதயோஸ்தே பதித்வா 
ப்ரஸாத்ய ப்ரபோ ப்ரார்தயே (அ5னேகவாரம்‌ 

ந வக்தும்‌ க்ஷமோ(அ)ஹம்‌ தாதனீம்‌ க்ருபாப்தே 
ந கார்யாந்தகாலே மனாகப்யுபேக்ஷா. 


ஸஹஸ்ராண்ட போக்தா த்வயா ஸூரநாமா 
ஹகஸ்தாரக: ஸூுஹ்ம வக்தரஸ்ச தைதய: 
மமாந்தாஹ்ருதி ஸ்தம்‌ மன: க்லேஸமேகம்‌ 
ந ஹம்ஸி ப்ரபோ கிம்‌ கரோமி கவ யாமி 


10 


1௮ 


1௮ 


2௦. 


21 


2௨. 


23. 


15. கடாக்ஷ வீிக்ஷண மஹிமை: 

கண்விழிகள்‌ பன்னிரண்டும்‌ காதுவரை நீண்டிருக்க 
நின்கருணைப்‌ பெருவெள்ள நீர்த்துளிதான்‌ கிட்டாதோ! 
அன்பரெனத்‌ தொழுவோர்க்கு அருள்புரிந்தால்‌ குறைந்திடுமோ! 
உன்‌ பார்வை படுமாயின்‌ உய்வேனே உமைபாலா. 


16. மஹாவாக்யங்கள்‌ ஐடிறுமுகங்களாக ப்ரகாஸிக்கின்றுன: 
முன்னின்ற பாலகனை முகர்ந்திட்டு மகிழ்ந்த சிவன்‌ 
என்னின்றுதித்த மைந்தா என்றென்றும்‌ வாழ்கவென 
சொன்னதுமே ஆறுமுறை சுகவாழ்வை நிலையாக்கும்‌ 


மண்ணுலகில்‌ சுமைதாங்கும்‌ மணிக்ரீடம்‌ பணிவோமே. 


17. முருகனின்‌ அடிபரண விசேஷண வர்ணனை: 
மாலை மணியணிகள்‌ மார்பில்‌ அசைந்தாடக்‌ 
கோலமிகு காகணியும்‌ குண்டலமும்‌ தோள்‌ வளையம்‌ 
மேலிடைப்‌ பட்டாடை மேன்மையொளி வீசிடுமே 
வேலவன்‌ புரமெரித்தோன்‌ வேத மைந்தா நீ வருக. 


15. ஷடகஷரீ மவஷழிமை: 

இங்கு வா! என்றதுமே, இளைய திருக்குமரன்‌ 
சங்கரிதன்‌ மடியிருந்து, சங்கரன்‌ கரம்‌ தழுவும்‌ 
தங்கநிற இளம்மேனித்‌ தவழும்‌ குழந்தையவன்‌ 
திங்கள்‌ முகமாறும்‌ தினமும்‌ பணிந்திடுவேன்‌. 


1௦. இந்திரிய நிக்ரஹ பலம்‌: 
குமரா! ஈசன்‌ திருமகனே! குஹனே! திருமயில்‌ வாஹனனே! 
அமராபதியே! ஆறுமுகா! அடியார்கள்‌ துயர்கள்‌ நீக்குபவா! 
சமரில்‌ தாரகனைக்‌ கொன்றவனே சரவணபவனே। 

வள்ளி மணாளா! 


உமையாள்‌ உருவாம்‌ வேல்முருகா! 
உமைப்பணிந்தோம்‌ காத்திடுவாய்‌ 


ர 


அஹம்‌ ஸர்வதா துக்க பாராவஸந்நோ: 
பவான்‌ தீனபந்து: த்வதன்யம்‌ ந யாசே 
பவத்‌ பக்தி ரோதம்‌ ஸதா கலுப்த பாதம்‌ 
மமாதிம்‌ தருதம்‌ நாஸயோமாஸுத தவம்‌. 


அபஸ்மார குஷ்ட க்ஷயார்ஸ: ப்ரமேஹ 
ஜ்வரோன்மாத குல்மாதி ரோகா மஹாந்த: 
பிஸாசாஸ்ச ஸர்வே பவத்பத்ரபூதிம்‌ 
விலோக்ய க்ஷணாத்‌ தாரகாரே கரவந்தே. 


க்ருஸி ஸ்கந்தமூர்த்தி: ஸ்ருதெள ஸ்கந்தகீர்த்தி: 


முகே மே பவித்ரம்‌ ஸதா தச்சரித்ரம்‌ 
கரே தஸ்ய கருத்யம்‌ வபுஸ்தஸ்ய ப்ருத்யம்‌ 
குஹே ஸந்து லீனா மமாஸேஷ பாவா: 


முனீனாமுதாஹோ நருணாம்‌ பக்திபாஜாம்‌ 
அபீஷ்ட ப்ரதாஸ்‌ ஸந்தி ஸர்வத்ர தேவா: 
ந்ருணாமந்த்ய ஜானாமபி ஸ்வார்த தானே 
குஹாத்‌ தேவமன்யம்‌ ந ஜானே ந ஜானே. 


களத்ரம்‌ ஸுதா பந்துவர்க: பஸுர்வா 
நரோ வா(அ0த நாரீ க்ருஹே யே மதீயா: 
யஜந்தோ நமந்த: ஸ்துவந்தோ பவந்தம்‌ 
ஸ்மரந்தஸ்ச தே ஸந்து ஸர்வே குமார 


ம்ருகா: பக்ஷுணோ தம்ஸகா யே ௪ துஷ்டா: 
ததா வயாதயோ பாதகா யே மதங்கே 
பவச்சக்தி தீக்ஷ்ணாக்ர பின்னாஸ்‌ ஸுதூரே 


விநஸ்யந்துதே சூர்ணித க்ரெளஞ்ச ஸைலே. 


12 


24. 


2௦. 


27. 


2௨. 


29 


௦. அநாத ரக்ஷகன்‌ : 

புலனடங்கி, நினைவிழந்து, பொறி கலங்கி, கபமடைக்க 
பலம்‌ நலிந்து, செயல்‌ மறந்து, பயம்‌ மிகுந்து, உடல்‌ நடுங்க, 
நலம்‌ நசிந்து, உயிர்‌ மறைந்து, நமனை நாடும்‌ போதினில்‌ 
உலகறிந்த துணைகள்‌ வேறு உதவிடுமோ உன்னையல்லால்‌! 


1. யம பிடா பரிஹாரம்‌ : 

வெட்டு ! பிள ! பொசுக்கென்று வெஞ்சினமாய்‌ யமதூதர்‌ 
திட்டவரும்‌ காலமதில்‌ திருமயிலும்‌ வேலுடனே 
கெட்டலைய விட்டிடாமல்‌ கிட்டவந்து அஞ்சேல்‌ எனக்‌ 
தொட்டுக்‌ காத்தருளத்‌ தோன்றிடுவாய்‌ வேலவனே. 


2௨, எபுப்ரஹ்மண்பம உபாஸனம்‌ : 

உனைப்பணிந்து கேட்கின்றேன்‌ 'ஓம்‌ முருகா' என்றுனையே 
கணப்பொழுதும்‌ சொல்லாமல்‌ கைகளையும்‌ குவிக்காமல்‌ 
நினைவிழந்து தவிப்பேனே நெஞ்சிலுயிர்‌ நீங்குகையில்‌ 
துணைபுரிவாய்‌ அப்போது, துதித்திடுவேன்‌ இப்போதே. 


23. மனக்சேசைத்திற்குப்‌ பரம ஒனஷகம்‌ : 

தாரகன்‌, சிங்கமுகன்‌, தம்பிகளின்‌ கமையனவன்‌ 
சூரபத்மன்‌ என்பவனும்‌ சூழும்‌ அண்டமாயிரத்தை 
வீரமொடு ஆளுகையில்‌ வீழ்த்தியதும்‌ வேலதனால்‌ 
பார மனநோய்‌ நீக்கிப்‌ பார்த்தருள்வாய்‌ வேலவனே. 


24. மனோவ்யாதி நாஸம்‌ : 

உமையாள்‌ திருமகனே; உன்னடியேன்‌ துக்கமெனும்‌ 
சுமையால்‌ தளர்ந்தவன்‌ நான்‌, சுந்தரவடிவேல்‌ கொண்டு, 
இமையா, அமரர்தேவா, ஏழைக்கிரங்கிடும்‌ வேலா 
உமையன்றி வேறறியேன்‌ உளநோய்‌ நீக்கிடுவாய்‌. 


13 


ஜனித்ரீ பிதா ச ஸ்வபுத்ராபராதம்‌ 
ஸஹேதே ந கிம்‌ தேவஸேனாதி நாத 
அஹம்‌ சாதிபாலோ பவான்‌ லோகதாத: 
க்ஷமஸ்வாபராதம்‌ ஸமஸ்தம்‌ மஹேஸ. 


நம: கேகினே ஸக்தயே சாபி துப்யம்‌ 
நமஸ்சாக துப்யம்‌ நம: குக்குடாய 
நமஸ்ஸிந்தவே ஸிந்து தேஸாய துப்யம்‌ 
புன:ஸ்கந்த மூர்த்தே நமஸ்தே நமோ(அ3ஸ்து 


ஜயானந்த பூமன்‌ ஜயா பாரதாமன்‌ 
ஜயாமோக கீர்த்தே ஜயானந்த மூர்த்தே 
ஜயானந்த ஸிிந்தோ ஜயாஸேஷ பந்தோ 
ஜய த்வம்‌ ஸதா முக்தி தானேஸ ஸூனோ. 


புஜங்காக்ய வ்ருத்தேன க்லுப்தம்‌ ஸ்தவம்‌ ய: 
படேத்‌ பக்தி யுக்தோ குஹம்‌ ஸம்ப்ரணம்ய 
ஸுபுத்ரான்‌ களத்ரம்‌ தனம்‌ தீர்க்கமாயு: 
லபேத்‌ ஸ்கந்த ஸாயுஜ்யமந்தே நர: ஸ: 

3%%% 


மூன்‌ நீன்று காப்பான்‌ முருகன்‌ 
மண்ணிலும்‌, மரத்தின்‌ மீதும்‌, மலையிலும்‌, நெருப்பின்‌ மீதும்‌ 


தண்ணிறை ஜலத்தின்‌ மீதும்‌, சாரிசெய்‌ ஊர்தி மீதும்‌, 


விண்ணிலும்‌, பிலத்தினுள்ளும்‌, வேறு எந்த இடத்தும்‌ என்னை 
நண்ணி வந்தருளார்‌, சஷ்டிநாதன்‌ வேல்‌ காக்க ! காக்க! 


அஞ்சுமுகம்‌ தோன்றின்‌, ஆறுமுகம்‌ தோன்றும்‌ - வெஞ்சமரில்‌ 


அஞ்சேலென வேல்‌ தோன்றும்‌ - நெஞ்சில்‌ 
ஒருகால்‌ நினைக்கின்‌, இரு காலும்‌ தோன்றும்‌ 
முருகா என்றோதுவார்‌ முன்‌. 

%%% 


14 


3௦, 


ட இ ௫ 


0154 


11 ௫ 


25. பத்ர விபூதி (பன்னீர்‌ ஆலை விபூதி) மவரிமை : 
காசம்‌, கயம்‌, குட்டமொடு, காக்கைவலி, காய்ச்சலெனும்‌ 
நாஸம்‌ செய்யும்‌ பெருநோயும்‌, நலியவைக்கும்‌ பைசாசம்‌ 
வாசம்‌ செய்ய என்னுடலில்‌ வந்திட்டால்‌ வேலா! உன்‌ 
பூசுமிலைத்‌ திருநீற்றால்‌ போக்கிடுவாய்‌ தீவினையாம்‌. 


2௦. இந்திரியங்கள்‌ ஷண்முக ரூபத்தில்‌ லயமாதல்‌ : 
கந்தனைக காணவே கண்கள்‌, கரங்களும்‌ அவன்‌ பணிக்கே, 
செந்தில்‌ முருகன்‌ புகழ்‌ செவி படைத்த பயனாகும்‌ 

சந்ததமும்‌ அவன்‌ சரிதம்‌, சந்தமொடு வாய்‌ பாடும்‌ 
சிந்தனையும்‌ உடல்‌ வாழ்வும்‌ சீரலைவாய்க்‌ கந்தனுக்கே 


27. ஸலாதியபேதமற்ற கருணை : 

பக்தி நெறி மனிதர்க்கும்‌, பரதத்துவ முனிவர்க்கும்‌ 

முக்தி அளித்திடுவார்‌ மும்மூர்த்தி கெய்வங்களாம்‌ 
எத்தையுமறிந்திடாத எளியநிலைப்‌ பஞ்சமரின்‌ 

சித்தமருள்‌ முருகன்‌ அன்றிச்‌ சிறியேன்‌ எதையும்‌ அறியேனே. 


28. ஆஆறுமுகனே குல தெய்வம்‌ : 

மனைவியோடு மக்களும்‌ மனையில்‌ வாழும்‌ பசுக்களும்‌ 
மனிதரோடு பெண்டிரும்‌ மற்றுமுள்ள சுற்றமும்‌ 
நினைத்துமையே வணங்கவும்‌ நித்தமும்‌ துதிக்கவும்‌ 
வினைகள்‌ நீங்க வேள்வியை விதிப்படியே நடத்தருள்வீர்‌. 


2௦. ஸக்திவேலஸ்‌ மலஷழிமை : 

நெடியமலை கரெளஞ்சமதை நினைத்ததுமே வேல்கொண்டே 
பொடி செய்த வேலவனே புண்படுத்தும்‌ நோய்களையும்‌ 
கொடியவிட ப்ராணியோடு கொத்தவரும்‌ பறவைகளும்‌ 

கடிகி ஓடச்‌ செய்திடுவீர்‌, கைகள்‌ காங்கும்‌ வேலதனால்‌. 


15 


30. ஸர்வ லோகத்திற்கும்‌ பிதா : 

தன்மகன்‌ செய்த பிழை, தந்‌ைத தாய்‌ மன்னியாரோ௦ 
உன்மகன்‌ நானன்றோ! உலகத்தின்‌ தந்தையே நீ! 
தென்பரங்கிரி தேவா; தேவஸேனா பதியே 

என்‌ பிழை மலையெனினும்‌ எளியேனைப்‌ 
பொறுத்தருள்வாய்‌ 


31. பகவத்‌ ஆடராதனம்‌ : 

கந்தா உன்மயில்‌ போற்றி! கடம்பா உன்‌ வேல்‌ போற்றி - 
சிவன்‌ மைந்தா உன்‌ 

சேவல்‌ போற்றி, மறியாடும்தான்‌ போற்றி 

சிந்தா குலந்தீர்‌ செந்தூரா! சிந்தும்‌ சேவடியும்‌ போற்றி 


வந்தே வரம்‌ அருள்வாய்‌ வணக்கம்‌ வணக்கமையா. 


3௨. ஷண்முகணின்‌ பரம உத்கர்ஷம்‌ : 
வெற்றி தரும்‌ இன்ப வடிவேலவனே! சிவன்‌ மகனே 
வெற்றியின்‌ திருவுருவே! விளங்கும்‌ புகழுடையோய்‌ 
வெற்றி கொண்ட திருக்கடலே! 
வெள்ளப்‌ பெருக்கினைப்‌ போல்‌ 
வெற்றி, புகழ்‌, இன்பமெல்லாம்‌, வேண்டுவோர்க்கருளிடுவீர்‌. 


33. பல ஸ்ருதி : 

கந்தனின்‌ புஜங்கமதைக்‌ கவிபாடி - பக்தியொடு 
வந்தித்து வழிபட்டால்‌, வாழ்ந்திடலாம்‌ நெடுங்காலம்‌ 
சிந்தைக்குகந்த இல்லாள்‌, செல்வம்‌, நன்மக்களுடன்‌ 
தந்திடும்‌ பேரின்பநிலை, தரணி புகழ்‌ குஹனருளே! 


%%% 


பாம்பன்‌ ௬ுவாமிகள்‌ அருளிய 
குமாரஸ்தவம்‌ 


ஒம்‌ ஷண்முக பதயே நமோ நம : 
ஓம்‌ ஷண்மத பதயே நமோ நம : 
ஓம்‌ ஷட்க்ரீவ பதயே நமோ நம : 
ஓம்‌ ஷட்கிரீட பதயே நமோ நம : 
ஓம்‌ ஷட்கோண பதயே நமோ நம : 
ஓம்‌ ஷட்கோச பதயே நமோ நம : 


ஓம்‌ நவநிதி பதயே நமோ நம : 
ஓம்‌ சுபநிதி பதயே நமோ நம : 
ஓம்‌ நரபதி பதயே நமோ நம : 
ஓம்‌ சுரபதி பதயே நமோ நம : 
ஓம்‌ நடச்சிவ பதயே நமோ நம : 


ஓம்‌ ஷடக்ஷர பதயே நமோ நம : 


ஓம்‌ கவிராஜ பதயே நமோ நம : 
ஓம்‌ தபராஜ பதயே நமோ நம : 
ஓம்‌ இகபர பதயே நமோ நம : 


ஓம்‌ புகழ்முனி பதயே நமோ நம : 


ஓம்‌ ஜயஜய பதயே நமோ நம : 
ஓம்‌ நயநய பதயே நமோ நம : 
ஓம்‌ மஞ்சுள பதயே நமோ நம : 
ஓம்‌ குஞ்சரீ பதயே நமோ நம : 
ஒம்‌ வல்லீ பதயே நமோ நம : 


ஒம்‌ மல்ல பதயே நமோ நம : 


ஓம்‌ அஸ்த்ர பதயே நமோ நம : 
ஓம்‌ சஸ்த்ர பதயே நமோ நம : 
ஓம்‌ ஷஷ்டி பதயே நமோ நம : 
ஓம்‌ இஷ்டி பதயே நமோ நம : 
ஒம்‌ அபேத பதயே நமோ நம : 
ஓம்‌ சுபோத பதயே நமோ நம : 
ஓம்‌ வியூஹ பதயே நமோ நம : 
ஓம்‌ மயூர பதயே நமோ நம : 
ஓம்‌ பூத பதயே நமோ நம : 
ஒம்‌ வேத பதயே நமோ நம : 
ஓம்‌ புராண பதயே நமோ நம : 
ஓம்‌ ப்ராண பதயே நமோ நம : 
ஓம்‌ பக்த பதயே நமோ நம : 
ஓம்‌ முக்த பதயே நமோ நம : 
ஓம்‌ அகார பதயே நமோ நம : 
ஓம்‌ உகார பதயே நமோ நம : 
ஓம்‌ மகார பதயே நமோ நம : 
ஓம்‌ விகாச பதயே நமோ நம : 
ஒம்‌ ஆதி பதயே நமோ நம : 
ஓம்‌ பூதி பதயே நமோ நம : 
ஒம்‌ அமார பதயே நமோ நம : 
ஓம்‌ குமார பதயே நமோ நம : 


ணெ 


ர 


ர 


நத்தணி முருகன்‌ 


|( 


த்‌ 


பொறா ௫0௱க॥.௦0௦0௱5 9840214407 


